﻿99. (நபியே!) தெளிவான வசனங்களை உமக்கு நாம் அருளினோம். பாவிகளைத் தவிர (வேறெவரும்) அவற்றை மறுக்கமாட்டார்கள்.
100. அவர்கள் ஒப்பந்தம் செய்யும்போதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அதைத் தூக்கி எறியத்தானே செய்தனர்! உண்மையில், அவர்களில் அதிகமானோர் இறைநம்பிக்கை கொள்ளமாட்டார்கள்.
101. அவர்களிடம் உள்ள (வேதத்)தை உண்மையாக்குகின்ற ஒரு தூதர் அல்லாஹ் விடமிருந்து அவர்களிடம் வந்தபோது, வேதம் வழங்கப்பெற்றோரில் ஒரு பிரிவினர் எதுவும் தெரியாதவர்களைப் போன்று அல்லாஹ் வின் வேதத்தைத் தமது முதுகுக்குப் பின்னால் தூக்கி எறிந்தனர்.
102. சுலைமானின் ஆட்சியில் ஷைத்தான்கள் படித்துக் காட்டியதை அவர்கள் பின்பற்றினார்கள். சுலைமான் நிராகரிக்கவில்லை; மாறாக, ஷைத்தான்களே நிராகரித்தனர். அவர்கள் மக்களுக்குச் சூனியத்தையும், பாபிலோனில் இருந்த ஹாரூத், மாரூத் ஆகிய இரு வானவர்களுக்கு அருளப்பெற்ற(தாக அவர்களே சொல்லிக்கொண்ட)தையும் கற்றுக்கொடுத்தார்கள். ஆனால், அவ்விருவரும் "நாங்கள் (இறைவனிடமிருந்து வந்துள்ள) ஒரு சோதனையாக உள்யோம். எனவே, (இறையை) நிராகரிக்க வேண்டாம்" என்று கூறாத வரை யாருக்கும் அதைக் கற்றுக்கொடுப்பதில்லை (என்றும்), ஒரு மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையே பிரிவினை உருவாக்கக்கூடியதை அவ்விருவரிடமிருந்தும் அவர்கள் கற்றனர் (என்றும் கூறிவந்தனர்). அதன் மூலம் அல்லாஹ் வின் உத்தரவின்றி யாருக்கும் அவர்கள் தீங்கிழைக்க இயலாது. அவர்கள் தமக்குத் தீங்களிப்பதையும் பயன் தராததையுமே கற்கின்றனர். இதைக் கொள்முதல் செய்தவனுக்கு மறுமையில் எந்தப் பேறும் கிடையாது என்பதை அவர்கள் உறுதியாகத் தெரிந்தே உள்ளனர். எதற்குப் பதிலாகத் தங்களை அவர்கள் விற்றார்கயோ அது மிகவும் தீயது. (இதை) அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே!
103. அவர்கள் இறைநம்பிக்கை கொண்டு, (இறைவனை) அஞ்சினால், (அவர்களுக்கு) அல்லாஹ் விடமிருந்து (கிடைக்கும்) நற்கூலி சிறந்ததாகும். (இதையும்) அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே!
--------------------------------------------------------------------------------------
(வேதக்காரர்களான யூதர்கள் நபி (ஸல்) அவர்களது காலத்தில் மட்டுமன்றி, முந்தைய காலத்திலும் இறைவேதத்தைத் தூக்கி எறிந்துவிட்டு, மனம் போனபோக்கில் நடந்துகொண்டதை இவ்வசனங்களில் இறைவன் விவரிக்கின்றான்.)
முதலாவது வசனத்தில் (99), "(நபியே!) தெளிவான வசனங்களை உமக்கு நாம் அருளினோம்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது முஹம்மதே! உமக்கு நாம் மிகத் தெளிவான அடையாளங்களை வழங்கியுள்யோம். அவை நீர் நபிதான் என்பதை நிரூபிக்கின்றன.
இறைவேதமான குர்ஆனில் இடம்பெற்றுள்ள உண்மைகள்தான் அந்த அடையாளங்கள் ஆகும். யூதர்களின் மறைவான ஞானங்கள், அவர்கள் தொடர்பான மூடி மறைக்கப்பட்ட இரகசியத் தகவல்கள், அவர்களுடைய மூதாதையர் குறித்த வரலாற்றுத் தரவுகள், அவர்களின் வேதங்களில் புதைந்துள்ள, யூத மதகுருமார்களுக்கும் அறிஞர்களுக்கும் மட்டுமே தெரிந்த செய்திகள், தவ்ராத் வேதத்தில் இடம்பெற்றிருந்த சட்ட விதிகளில் அவர்களுடைய முன்னோர்களும் வழித்தோன்றல்களும் திட்டமிட்டுச் செய்த மாற்றங்கள் மற்றும் திரிபுகள் ஆகியவையே அந்த உண்மைகள் ஆகும்.
தன்னுடைய நபி முஹம்மத் (ஸல்) அவர்களுக்குத் தான் அருளிய வேதத்தில் அவற்றை அல்லாஹ்  வெளிப்படுத்தினான். பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் தம்மை அழிப்பதற்கு இடமளிக்காமல், நடுநிலையோடு சிந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்தப் பேருண்மைகள் தெரியாமல் இருக்காது.

இப்னு ஸூரியா 
------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் இப்னு ஸூரியா அல்கத்வீனீ என்பவர்,  "முஹம்மதே! நாங்கள் அறிந்த எதையுமே நீர் எங்களிடம் கொண்டுவரவில்லை. அல்லாஹ்  உம்மீது தெளிவான அத்தாட்சி எதையும் அருளவுமில்லை. அப்படி இருந்திருந்தால் உம்மை நாங்கள் பின்பற்றியிருப்போம்" என்று கூறினார். அவர் தொடர்பாகவே இந்த வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் நபியாக அனுப்பப்பெற்றபோது, யூதர்களிடம் வாங்கப்பட்ட உறுதிமொழியையும், தம்மைக் குறித்து அவர்களிடம் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தையும் யூதர்களுக்கு நபியவர்கள் நினைவுபடுத்தினார்கள்.
அப்போது, மாலிக் பின் அஸ்ஸைஃப் என்ற யூதர், "அல்லாஹ் வின் மீது சத்தியமாக! முஹம்மது தொடர்பாக எங்களிடம் எந்த உடன்படிக்கையும் செய்யப்படவில்லை; எங்களிடம் எந்த உறுதிமொழியும் பெறப்படவுமில்லை" என்று கூறினார்.
அப்போதுதான் உயர்ந்தோன் அல்லாஹ் , "அவர்கள் ஒப்பந்தம் செய்யும்போதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அதைத் தூக்கி எறிந்தனர்" எனும் வசனத்தை (100) அருளினான்.
"அவர்களில் அதிகமானோர் இறைநம்பிக்கை கொள்ளமாட்டார்கள்" என்ற தொடர் குறித்து ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஆம்! இந்தப் பூமியில் அவர்கள் எதற்காக ஒப்பந்தம் செய்தாலும் அதை அவர்கள் தூக்கி எறியாமலும் முறிக்காமலும் இருந்ததே இல்லை. இன்று ஒப்பந்தம் செய்வார்கள்; நாளைக்கே அதை முறிப்பார்கள்.
இது குறித்து சுத்தீ (ரஹ் ) அவர்கள் கூறுகையில், "முஹம்மத் (ஸல்) அவர்கள் கொண்டுவந்த எதையும் அவர்கள் நம்பமாட்டார்கள்" .என்று விளக்கமளித்தார்கள். "தூக்கி எறிதல்" என்பதற்கு "ஒப்பந்தத்தை உடைப்பது" என்று கத்தாதா (ரஹ் ) அவர்கள் பொருள் சொன்னார்கள்.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "தூக்கி எறிதல்" என்பதைச் சுட்ட மூலத்தில் "நப்ஃத்" எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு "வீசி எறிதல்" அல்லது "தூக்கிப் போடுதல்" என்பதே சொற்பொருளாகும். கைவிடப்பட்ட அநாதைக்கு "மன்பூஃத்" (தூக்கி எறியப்பட்டவன்) என்பர். தண்ணீரில் போட்டு ஊறவைக்கப்பட்ட பேரீச்சம் பழம் அல்லது உலர்ந்த திராட்சைக்கு "நபீஃத்" என்பர். கவிஞர் அபுல்அஸ்வத் அத்துஅலீ கூறினார்:
அவனது முகவரியை
நீ கண்டுகொண்டாய்!
அதனால்
அவனை நீ எறிந்துவிட்டாய்!
உன் செருப்புகளில்
இற்றுப்போனதை
நீ எறிவதைப் போன்று.

வேதத்தைத் தூக்கி எறிந்த வேதக்காரர்கள் 
ஆக, ஒப்பந்தங்களைக் கடைப்பிடிக்க வேண்டும்; அவற்றின் விதிமுறைகளைச் செயல்படுத்த வேண்டும் என்றெல்லாம் உறுதிமொழி வாங்கியிருந்தும்கூட அந்த யூதர்கள் அவற்றைத் துச்சமாக மதித்ததால் அவர்களை இறைவன் இங்கு கண்டிக்கின்றான்.
இதனாலேயே யூதர்களுக்கு மட்டுமன்றி அனைத்துலக மக்களுக்கும் இறைத்தூதராக அனுப்பப்பெற்ற முஹம்மத் (ஸல்) அவர்களை யூதர்கள் ஏற்க மறுப்பதைப் பற்றி அடுத்த வசனத்தில் (101) இறைவன் குறிப்பிடுகின்றான்.
முஹம்மத் (ஸல்) அவர்களின் தன்மைகள், குணநலன்கள் உள்ளிட்ட செய்திகள் யூதர்களின் வேதத்தில் இடம்பெற்றதுடன், அந்த இறுதித் தூதரைப் பின்பற்றி நடந்து, அவருக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்க வேண்டும் எனவும் அவர்களுக்குக் கட்டளையிடப்பட்டுள்ளது. (உண்மையான வேதக்காரர்கள் குறித்து) மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்:
எழுதப் படிக்கத் தெரியாத நபியாகிய இந்தத் தூதரை அவர்கள் பின்பற்றுகின்றனர். தங்களிடமுள்ள தவ்ராத்திலும் இன்ஜீலிலும் அவரைப் பற்றி எழுதப்பட்டிருப்பதைக் காண்கின்றனர். (7:157)
அவ்வாறே, இந்த (101ஆவது) வசனத்திலும், "அவர்களிடம் உள்ள (வேதத்)தை உண்மையாக்குகின்ற ஒரு தூதர் அல்லாஹ் விடமிருந்து அவர்களிடம் வந்தபோது, வேதம் வழங்கப்பெற்றோரில் ஒரு பிரிவினர் எதுவும் தெரியாதவர்களைப் போன்று அல்லாஹ் வின் வேதத்தைத் தமது முதுகுக்குப் பின்னால் தூக்கி எறிந்தனர்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது அவர்களில் ஒரு பிரிவினர் தம் கைகளிலுள்ள இறைவேதத்தைத் தூக்கி எறிந்தனர். அதில் முஹம்மத் (ஸல்) அவர்களைப் பற்றிய நற்செய்தி சொல்லப்பட்டிருந்தது. "முதுகுக்குப் பின்னால் தூக்கி எறிந்தனர்" என்றால், அந்த வேதத்தில் உள்ள எதுவும் தங்களுக்குத் தெரியாததைப் போன்று அதைக் கைவிட்டுவிட்டு, சூனியத்தைக் கற்கவும் அதைப் பின்பற்றவும் முனைந்தார்கள்.
அதனால்தான் யூதர்கள் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுக்கு எதிராகச் சூழ்ச்சி செய்யத் திட்டமிட்டார்கள். "அர்வான்" (குலத்தாரின்) கிணற்றில் உள்ள ஒரு கல்லுக்கு அடியில், ஓர் ஆண் பேரீச்சம் பாளையின் உள்ளே (வைக்கப்பட்ட) சீப்பிலும் சணல் இழையிலும் நபி (ஸல்) அவர்களுக்குச் சூனியம் செய்தார்கள். இதைப் பொறுப்பேற்றுச் செய்தவன் லபீத் பின் அல் அஃஸம் என்ற யூதன் ஆவான்.
ஆயினும், இதை அல்லாஹ்  தன்னுடைய தூதர் (முஹம்மத் - ஸல்) அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்தான்; அந்தச் சூனியத்தி(ன் தீங்கி)லிருந்து அவர்களைக் காப்பாற்றி அவர்களுக்குச் சுகமளித்தான்.
இது தொடர்பாக ஸஹீஹுல் புகாரீ, ஸஹீஹ்  முஸ்லிம் ஆகிய நூற்களில் விரிவாக இடம்பெற்றுள்ளது. இது பற்றிய விளக்கம் பின்னர் இடம்பெறும்; இன்ஷா அல்லாஹ் .
இந்த வசனம் (101) குறித்து சுத்தீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: யூதர்களிடம் முஹம்மத் (ஸல்) அவர்கள் (இறைச்செய்திகளைக் கொண்டு)வந்தபோது, தவ்ராத்தின் மூலம் அவர்களை எதிர்த்து அவர்களிடம் யூதர்கள் தர்க்கம் புரிந்தனர். ஆனால், குர்ஆனும் தவ்ராத்தும் கருத்தால் ஒத்திருந்தன. எனவே, தவ்ராத்தை அவர்கள் தூக்கி எறிந்தனர்.
"ஆஸிஃப்" என்பவரின் நூலையும் ஹாரூத், மாரூத் ஆகியோரின் சூனியத்தையும் கையிலெடுத்துக்கொண்டனர். அவை குர்ஆனுக்கு ஒத்துப்போகவில்லை. இதையே, "எதுவும் தெரியாதவர்களைப் போன்று அல்லாஹ் வின் வேதத்தைத் தமது முதுகுக்குப் பின்னால் தூக்கி எறிந்தனர்" என்று அல்லாஹ்  குறிப்பிடுகின்றான்.
இதே தொடருக்கு கத்தாதா (ரஹ் ) அவர்கள் விளக்கமளிக்கையில், "அந்த (யூத) சமுதாயத்தார் (வேதத்தைப் பற்றி) அறிந்தே இருந்தனர். ஆனால், தமக்குத் தெரிந்ததையெல்லாம் அலட்சியம் செய்ததோடு அவற்றை மறைத்தனர்; மறுக்கவும் செய்தனர்" என்று கூறினார்கள்.

சுலைமான் நிராகரிக்கவில்லை
----------------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஆஸிஃப் என்பவர் இறைத்தூதர் சுலைமான் (அலை) அவர்களின் எழுத்தராக இருந்தார். அவருக்கு (அல்லாஹ் வின் மகத்தான பெயராகிய) இஸ்முல் அஃழமைப் பற்றிய ஞானம் இருந்தது. சுலைமான் (அலை) அவர்களின் உத்தரவிற்கிணங்க அனைத்தையும் எழுதி, அவற்றை சுலைமான் (அலை) அவர்களின் ஆட்சிக் கட்டிலுக்கு அடியில் புதைத்து வைப்பார்.
சுலைமான் (அலை) அவர்கள் இறந்தபோது, ஷைத்தான்கள் அவற்றை வெளியே எடுத்தனர். அவற்றில் ஒவ்வொரு இரண்டு வரிகளுக்கு இடையிலும் சூனியம் பற்றியும் இறைமறுப்புப் பற்றியும் எழுதினார்கள். பின்பு, "இதை வைத்துத்தான் சுலைமான் செயல்பட்டு வந்தார்" என்று கூறினார்கள்.
உடனே மக்களில் சில மதியீனர்கள் சுலைமான் (அலை) அவர்களை ஏசினார்கள்; அவர்களை இறைமறுப்பாளர் எனவும் கூறலாயினர். அறிஞர்கள் மெ?னம் காத்த வேளையில் மதியீனர்கள் சுலைமான் (அலை) அவர்களைத் தொடர்ந்து ஏசிவந்தனர். இறுதியில் முஹம்மத் (ஸல்) அவர்களுக்கு, "சுலைமானின் ஆட்சியில் ஷைத்தான்கள் படித்ததை அவர்கள் பின்பற்றினார்கள். சுலைமான் நிராகரிக்கவில்லை. மாறாக, ஷைத்தான்கள்தான் நிராகரித்தனர்" எனும் வசனத்தை (102) அல்லாஹ்  அருளினான்.
சுத்தீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "சுலைமானின் ஆட்சியில்" என்பதற்கு "சுலைமானின் காலத்தில்" என்று பொருள். (முற்காலத்தில்) ஷைத்தான்கள் வானத்தில் ஏறிச் சென்று, அங்கு (செய்திகளைச்) செவியுறுவதற்காக அதன் இருப்பிடங்களில் அமர்ந்திருக்கும் வழக்கம் இருந்தது.
பூமியில் நிகழப்போகிற இறப்பு, மறைவான செய்தி, வேறு ஏதேனும் ஒரு காரியம் தொடர்பாக வானவர்கள் தமக்கிடையே பேசிக்கொள்வதை ஷைத்தான்கள் செவியுற்று வந்து சோதிடர்களிடத்தில் அறிவிப்பார்கள். சோதிடர்கள் மக்களிடம் அவற்றைச் சொல்வார்கள். அவர்கள் சொன்னதைப் போன்றே நடப்பதை மக்கள் காண்பார்கள். அந்த ஷைத்தான்களைக் குறிகாரர்கள் நம்பத் தலைப்பட்டதும் குறிகாரர்களிடம் பொய்களைக் கூறி, ஒன்றுக்கு எழுபதாகச் சேர்த்துச் சொல்ல ஷைத்தான்கள் ஆரம்பித்தார்கள்.
மக்கள் அந்தத் தகவல்களை ஏடுகளில் எழுதிக்கொள்வார்கள். இதனால், "ஜின் இனத்தார் மறைவானவற்றை அறிவார்கள்" என்பது இஸ்ரவேலர்களிடம் பரவியது. எனவே, சுலைமான் (அலை) அவர்கள் மக்களிடையே (தம் ஆட்களை) அனுப்பி, அந்த ஏடுகளை (மக்களிடமிருந்து) சேகரித்து, ஒரு பெட்டியில் அவற்றை வைத்துத் தமது ஆசனத்திற்கு அடியில் புதைத்தார்கள். எந்த ஷைத்தானாலும் அந்த ஆசனத்தை நெருங்க முடியவில்லை. அவ்வாறு நெருங்கினால் அந்த ஷைத்தான் எரிந்து போய்விடுவான்.
அது மட்டுமன்றி, "ஷைத்தான்கள் மறைவானவற்றை அறிவார்கள்" என்று இனிமேல் யாரேனும் சொல்வதாக நான் கேள்விப்பட்டால் அவருக்கு மரண தண்டனை விதிப்பேன் என்றும் சுலைமான் (அலை) அவர்கள் அறிவித்தார்கள்.
பின்னர், நபி சுலைமான் (அலை) அவர்கள் இறந்துபோனார்கள். அவர்களைப் பற்றி நன்கு அறிந்திருந்த அறிஞர்களும் இறந்துபோனார்கள். அவர்களுக்குப் பின்னர் வேறொரு தலைமுறையினர் தோன்றினார்கள். அப்போது ஷைத்தான் மனித உருவில் தோற்றமெடுத்து, இஸ்ரவேலர்களில் சிலரிடம் வந்து, "எப்போதுமே தீர்ந்துபோகாத பொக்கிஷம் ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா?" என்று கேட்டான்.
அதற்கு அவர்கள், "சரி" என்றனர். உடனே அவர்களை அழைத்துச் சென்ற ஷைத்தான் குறிப்பிட்ட இடத்தைக் காட்டி, "அந்த ஆசனத்திற்குக் கீழே தோண்டுங்கள்" என்று கூறிவிட்டு, ஓர் ஓரத்தில் (ஒதுங்கி) நின்றுகொண்டான். மக்கள் அந்த இடத்தைத் தோண்டலாயினர். (ஏற்கெனவே புதைக்கப்பட்டிருந்த) அந்த ஏடுகளை அங்கு கண்டனர்.
அவற்றை அவர்கள் வெளியில் எடுத்தபோது, "மனிதர்களையும் ஷைத்தான்களையும் பறவைகளையும் சுலைமான் கட்டியாண்டதெல்லாம் இந்தச் சூனியத்தின் மூலம்தான்" என்று கூறிவிட்டு ஷைத்தான் சென்றுவிட்டான். இதைத் தொடர்ந்து "சுலைமான் சூனியக்காரராக இருந்தார்" என்ற செய்தி மக்களிடையே பரவியது. இஸ்ரவேலர்கள் அந்த ஏடுகளை எடுத்துக்கொண்டனர்.
பிறகு, முஹம்மத் (ஸல்) அவர்கள் (இறைச்செய்தியுடன்) வந்தபோது, அந்த ஏடுகளைக்கொண்டே நபி (ஸல்) அவர்களிடம் தர்க்கம் புரிந்தனர். அப்போதுதான், "சுலைமான் நிராகரிக்கவில்லை. மாறாக, ஷைத்தான்கள்தான் நிராகரித்தனர்" என்று அல்லாஹ்  கூறினான்.

மற்றோர் அறிவிப்பு 
--------------------------
சயீத் பின் ஜுபைர் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஷைத்தான்களின் கையில் இருந்த சூனியத்தைக் கண்காணித்துக்கொண்டிருந்த சுலைமான் (அலை) அவர்கள், ஷைத்தான்களிடமிருந்து அவற்றைக் கைப்பற்றித் தமது கருவூல அறையிலுள்ள தமது ஆசனத்தின் அடியில் புதைத்துவிடுவார்கள். ஷைத்தான்கள் அந்த இடத்தை நெருங்க இயலவில்லை.
அதனால் அவர்கள் மக்களிடம் நெருங்கி, "காற்றையும் ஷைத்தான்களையும் மற்ற பொருட்களையும் சுலைமான் எந்த அறிவின் மூலம் ஆட்டிப்படைத்துக்கொண்டிருந்தார் என்று உங்களுக்குத் தெரியுமா?" என்று கேட்டார்கள். அதற்கு, "ஆம்! (நாங்கள் அறிவோம்)" என்றனர்.
அப்போது, "அவை சுலைமானின் கருவூல அறையில் அவரது ஆசனத்தின் அடியில்தான் உள்ளன" என்று ஷைத்தான்கள் கூறினார்கள். உடனே மக்கள் அவற்றை வெளியே எடுத்து, அவற்றைச் செயல்படுத்தலாயினர். அது தொடர்பாகவே அல்லாஹ்  தன்னுடைய நபி முஹம்மத் (ஸல்) அவர்களுக்கு, "சுலைமான் (அலை) அவர்கள் (இறைமறுப்பைவிட்டும்) பரிசுத்தமானவர்" என்ற செய்தியை இந்த வசனத்தின் மூலம் அருளினான்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பெற்ற "குர்ஆன்" வேதத்தில் சுலைமான் பின் தாவூத் (அலை) அவர்கள் தொடர்பான வசனங்களை மக்களுக்கு ஓதிக்காட்டி, சுலைமான் இறைத்தூதர்களில் ஒருவர் என்றும் குறிப்பிட்டுவந்தார்கள். இதைக் கண்ட மதீனா யூதர்கள் "முஹம்மதைப் பார்த்தீர்களா? அவர் சுலைமானை நபி என்கிறார். சத்தியமாக! சுலைமான் ஒரு சூனியக்காரர்தான்" என்று கூறினார்கள். அப்போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.
மற்றோர் அறிவிப்பில் காணப்படுவதாவது: சுலைமான் (அலை) அவர்கள் இறந்தபோது, அல்லாஹ் வின் சாபத்திற்குரிய இப்லீஸ் (மக்கள் முன்னால்) நின்று சொற்பொழிவாற்றினான். "மக்களே! சுலைமான் ஒரு நபியாக இருக்கவில்லை. மாறாக, சூனியக்காரராகவே இருந்தார். அவருடைய வீடுகளிலும் உபயோகப் பொருட்களிலும் அவரது சூனியத்தைத் தேடிக் கண்டுபிடியுங்கள்" என்றான். பின்னர் சூனியம் புதைக்கப்பட்டிருந்த இடத்தையும் மக்களுக்குக் காட்டினான்.
அப்போது மக்கள், "சத்தியமாக! சுலைமான் ஒரு சூனியக்காரர்தான். இதோ இதுதான் அவருடைய சூனிய ஏடுகள். இதைக்கொண்டே நம்மை அவர் அடிமைப்படுத்தினார்; இதைக் கொண்டே நம்மை அடக்கி ஆண்டார்" என்று கூறினார்கள். அப்போது இறைநம்பிக்கையாளர்கள், "இல்லை; சுலைமான் நம்பிக்கையுள்ள நபியாகத்தான் இருந்தார்" என்று கூறினார்கள்.
பின்னர் முஹம்மத் (ஸல்) அவர்களை அல்லாஹ்  நபியாக அனுப்பினான். அவர்கள் தாவூத் (அலை) அவர்களைப் பற்றியும் சுலைமான் (அலை) அவர்களைப் பற்றியும் குறிப்பிட்டார்கள்.
அப்போது யூதர்கள், "முஹம்மதைப் பாருங்கள். அவர் உண்மையுடன் பொய்யைக் கலக்கிறார். சுலைமானை நபிமார்களில் ஒருவர் என்கிறார். ஆனால், சுலைமானோ காற்றில் சவாரி செய்யும் ஒரு (சராசரி) சூனியக்காரராகத்தான் இருந்தார்" என்று கூறினார்கள். அப்போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.
இவை, இந்த இடத்தில் முற்கால அறிஞர்கள் தெரிவித்துள்ள கருத்துகளில் ஒரு பகுதியாகும்.

ஷைத்தான்கள் படித்ததைப் பின்பற்றினார்கள் 
--------------------------------------
"சுலைமானின் ஆட்சியில் ஷைத்தான்கள் படித்ததை அவர்கள் பின்பற்றினார்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது வேதம் வழங்கப்பெற்ற யூதர்கள், தங்கள் கைகளிலுள்ள அல்லாஹ் வின் வேதத்தைப் புறக்கணித்துவிட்டு, அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுக்கு மாறு செய்துகொண்டு ஷைத்தான்கள் படித்ததைப் பின்பற்றினார்கள். அதாவது சுலைமானின் ஆட்சியில் ஷைத்தான்கள் எதைச் சொல்லிக்கொண்டும், பரப்பிக்கொண்டும் இருந்தார்கயோ அதைப் பின்பற்றினார்கள்.
அடுத்து ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள், "சூனியக் கலை சுலைமான் (அலை) அவர்களின் காலத்திற்கு முன்பே இருந்தது" என்று கூறியிருப்பது சரியான கருத்தாகும். இதில் ஐயமில்லை. ஏனெனில், சூனியக்காரர்கள் மூசா (அலை) அவர்களின் காலத்திலேயே இருந்தனர். சுலைமான் பின் தாவூத் (அலை) அவர்கயோ மூசா (அலை) அவர்களுக்குப் பின்னர் தோன்றியவராவார்.
இதற்குப் பின்வரும் வசனங்கள் சான்றாக அமைந்துள்ளன:
"மூசாவுக்குப் பின்னர் இஸ்ராயீல் மக்களில் (உருவான) ஒரு சமுதாயத்தைப் பற்றி நீர் அறியவில்லையா?" (2:246) என்ற வசனத்தின் தொடர்ச்சியில், ஒரு வரலாற்று நிகழ்வை அல்லாஹ்  குறிப்பிடுகின்றான். அதில், "தாவூத், ஜாலூத்தைக் கொன்றார். அவருக்கு அல்லாஹ்  ஆட்சியதிகாரத்தையும் நுண்ணிய அறிவையும் வழங்கினான்" (2:251) என்று கூறியுள்ளான்.
அவ்வாறே ஸாலிஹ்  (அலை) அவர்களைப் பார்த்து, அவர்களின் சமுதாயத்தார், "நிச்சயமாக நீர் சூனியம் செய்யப்பட்டோரில் ஒருவர்தான்" (26:153) என்று கூறினார்கள் என அல்லாஹ்  தெரிவித்துள்ளான். இந்த ஸாலிஹ்  (அலை) அவர்கள் இறைத்தோழர் இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத் தக்கதாகும்.
அடுத்து "பாபிலோனில் இருந்த ஹாரூத், மாரூத் ஆகிய இரு வானவர்களுக்கு அருளப்பெற்றதையும் அவர்கள் கற்றுக்கொடுத்தார்கள்.
ஆனால், அவ்விருவரும் "நாங்கள் (இறைவனிடமிருந்து வந்துள்ள) ஒரு சோதனையாக உள்யோம். எனவே, நிராகரிக்க வேண்டாம் என்று கூறாத வரை யாருக்கும் அதைக் கற்றுக்கொடுப்பதில்லை" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இந்த வசனத்தொடரின் பொருள் தொடர்பாக அறிஞர்களிடையே கருத்துவேறுபாடு காணப்படுகிறது.

வமா உன்ஸில அலல் மலகைனி 
-----------------------------------
அறிஞர்கள் சிலரது கருத்தாவது: "அவ்விரு வானவர்களுக்கு அருளப்பெற்றதை" என்பதைக் குறிக்க மூலத்தில் "வமா உன்ஸில அலல் மலகைனி" எனும் சொற்றொடர் ஆளப்பட்டுள்ளது. இதில் "மா" எனும் இடைச்சொல் எதிர்மறையைக் குறிக்கும்.
விரிவுரையாளர் குர்துபீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "மா" எதிர்மறையைக் குறிக்கும். அத்துடன் "வ மா"வில் உள்ள "வாவு" எனும் இணையிடைச் சொல்லானது, முன்னர் கூறப்பெற்ற "வ மா கஃபர சுலைமானு" (சுலைமான் நிராகரிக்கவில்லை) என்ற வாக்கியத்தின் தொடர்ச்சி ஆகும். இதன்படி "சுலைமான் நிராகரிக்கவில்லை. மாறாக, ஷைத்தான்களே நிராகரித்தனர். அவ்விரு வானவர்களுக்கு அந்தச் சூனியக் கலை அருளப்பெறவில்லை" எனப் பொருள் விரியும்.
இதன் மூலம், வானவர்களான ஜிப்ரீலும் மீகாயீலும் சூனியத்தை பூமிக்குக் கொண்டுவந்தார்கள் என்ற யூதர்களின் கருத்து பொய் என நிரூபிக்கப்படும்.
அடுத்து "ஹாரூத வ மாரூத" எனும் சொற்றொடர், முன்பு கூறப்பெற்ற "அஷ்ஷயாத்தீன்" என்ற சொல்லின் அருகமைவு (பத்ல்) சொல்லாகும். (இதன்படி, "பாபிலோனில் இருந்த ஹாரூத், மாரூத் ஆகிய ஷைத்தான்களே நிராகரித்தனர்" என்று பொருள் வரும்.)
"இருமைக்கும் பன்மை பயன்படுத்தப்படலாம்" என்ற விதியின்கீழ், "அஷ்ஷயாத்தீன்" (ஷைத்தான்கள்) என்ற பன்மைக்கு ஹாரூத், மாரூத் எனும் இருமை அருகமைவாக (பத்ல்) இருப்பதில் தவறில்லை. இறந்தவருக்கு இரு சகோதரர்கயோ பல சகோதரர்கயோ இருந்தால் என்று குறிப்பிடவேண்டிய இடத்தில், "அவருக்குச் சகோதரர்கள் இருந்தால்" (4:11) என்று பன்மையாகவே இறைவன் குறிப்பிட்டிருப்பது கவனிக்கத் தக்கதாகும்.
அல்லது ஹாரூத், மாரூத் இருவராக இருந்தாலும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பலர் இருந்ததை முன்னிட்டு இவ்வாறு பன்மையாகக் கூறியிருக்கலாம். அல்லது ஷைத்தான்களிலேயே இவ்விருவர்தான் அதிகக் குழப்பவாதிகள் என்பதால் இவ்விதம் குறிப்பிட்டிருக்கலாம். எப்படியிருந்தாலும் இதன்படி, "பாபிலோனில் இருந்த ஹாரூத், மாரூத் ஆகிய ஷைத்தான்களே நிராகரித்தனர்; அவர்களே மக்களுக்குச் சூனியத்தைக் கற்பித்தார்கள்" என இத்தொடரின் பொருள் அமையும்.
இத்தொடருக்கு இவ்வாறு பொருள் கூறுவதே சிறந்ததும் ஏற்றதுமாகும்; மற்றப் பொருள்களைப் பொருட்படுத்த வேண்டியதில்லை என்று குர்துபீ (ரஹ் ) அவர்கள் தெரிவிக்கிறார்கள்.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறியிருப்பதாவது: "அவ்விரு வானவர்கள் மீது அது (சூனியம்) இறக்கப்படவில்லை" என்றே இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களும் பொருள் கூறியதாக அவ்ஃபீ (ரஹ் ) அவர்கள் தெரிவிக்கிறார்கள்.
இதே பொருளைத்தான் ரபீஉ பின் அனஸ் (ரஹ் ) அவர்களும் தெரிவித்தார்கள். இதன்படி, இவ்வசனத்தின் பொருள் இவ்வாறு அமையும்: சுலைமான் காலத்தில் ஷைத்தான்கள் சொல்லிக்காட்டிய சூனியத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். ஆனால், சுலைமான் (இறைவனை) நிராகரிக்கவில்லை. அவ்விரு வானவர்களான ஜிப்ரீல் மற்றும் மீகாயீல்மீது சூனியம் இறக்கப்படவில்லை. மாறாக, ஷைத்தான்களே நிராகரித்தனர்; பாபிலோனில் இருந்த ஹாரூத், மாரூத் ஆகியோர்தான் மக்களுக்குச் சூனியத்தைக் கற்பித்தார்கள்.
இந்தக் கருத்தின்படி, "பாபிலோனில் இருந்த ஹாரூத் மற்றும் மாரூத்" எனும் சொற்றொடர் வாசகத்தில் பின்னால் இடம்பெற்றிருந்தாலும் பொருளில் முன்னால் உள்ளதாக அமையும். "இரு வானவர்கள்" என்பது ஜிப்ரீல் மற்றும் மீகாயீலைக் குறிக்கும். இவ்விரு வானவர்களின் வாயிலாகவே இறைவன் சூனியத்தை அருளினான் என்று யூதச் சூனியக்காரர்கள் கூறிவந்தார்கள்.
அவர்களது கூற்று பொய் என்பதைத் தன் தூதர் முஹம்மத் (ஸல்) அவர்களுக்குத் தெரிவித்து, அவ்விருவரும் சூனியத்தைக் கொண்டுவரவுமில்லை; சுலைமான் சூனியக்காரரும் அல்லர் என இறைவன் தெளிவுபடுத்துகின்றான். சூனியம் ஷைத்தான்களின் வேலை; பாபிலோனில் வைத்து அவர்கள்தான் அதை மக்களுக்குக் கற்பித்தனர் என்றும் அல்லாஹ்  விவரிக்கின்றான்.
அவ்வாறு மக்களுக்குச் சூனியத்தை முன்நின்று கற்பித்தவர்கள் ஹாரூத், மாரூத் என்ற மனித ஷைத்தான்கள் ஆவர். ஆகவே, ஹாரூத் மற்றும் மாரூத் என்பது இரு மனிதர்களின் பெயர்களே ஆகும்.

மாற்றுக் கருத்தும் மறுப்பும் 
------------------------------
இவ்வாறு எடுத்தெழுதிவிட்டுப் பின்னர் இக்கூற்றை இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் மறுக்கவும் செய்கிறார்கள். "வ மா உன்ஸில" என்பதிலுள்ள "மா" எனும் இடைச்சொல் எதிர்மறையைக் குறிக்காது என்றும், அது "அல்லஃதீ" என்ற மறுபெயர் ஒட்டுவின் பொருள் கொண்டதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டு, அது தொடர்பாக விரிவாகப் பேசுகிறார். அத்துடன் ஹாரூத் மற்றும் மாரூத் ஆகியோர் இரு வானவர்கள் என்றும், அவர்களை அல்லாஹ்  பூமிக்கு அனுப்பிவைத்துச் சூனியத்தைக் கற்றுக்கொடுக்க அனுமதியளித்தான் என்றும் அவர் வாதிடுகிறார்.
இதன் மூலம் தன் அடியார்களைச் சோதிப்பது அல்லாஹ் வின் நோக்கமாகும். அதே நேரத்தில், சூனியம் என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாகும் என்பதைத் தூதர்கள் வாயிலாகத் தன் அடியார்களுக்கு விளக்கவும் செய்தான் அல்லாஹ் . ஹாரூத், மாரூத் ஆகிய வானவர்கள் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையைச் செய்தார்களே தவிர வேறொன்றுமில்லை.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்களது கூற்றுப்படி "அந்த ஷைத்தான்கள் சூனியத்தையும், பாபிலோனில் இருந்த ஹாரூத், மாரூத் ஆகிய வானவர்களுக்கு அருளப்பெற்றதையும் மக்களுக்குக் கற்றுக் கொடுத்தார்கள்" எனப் பொருள் வரும். ஆனால், இது மிகவும் விநோதமான கருத்தாகும். அதைவிட விநோதம் என்னவென்றால், ஹாரூத், மாரூத் என்பது ஜின்களில் உள்ள இரு குலத்தாருக்குப் பெயர் என்று இப்னு ஹஸ்ம் (ரஹ் ) அவர்கள் கூறியிருப்பதுதான்.

ஹாரூத், மாரூத் சம்பவம் 
---------------------------
மேற்கண்ட ஹாரூத், மாரூத் ஆகிய இருவரின் சம்பவம் தொடர்பாகப் பல்வேறு அறிவிப்புகள் காணப்படுகின்றன. அவை முஜாஹித், சுத்தீ, ஹசன் அல்பஸ்ரீ, கத்தாதா, அபுல் ஆலியா, ஸுஹ் ரீ, ரபீஉ பின் அனஸ், முகாத்தில் பின் ஹய்யான் (ரஹ் ) போன்ற தாபிஉகளில் ஒரு குழுவினரிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளன. முற்கால மற்றும் பிற்கால குர்ஆன் விரிவுரையாளர்களில் பலர் அந்த நிகழ்ச்சியைக் கூறியுள்ளனர்.
ஆனால், அவையனைத்துமே இஸ்ரவேலர்களின் தகவல்களை அடிப்படையாகக் கொண்டவையாகும். உண்மையானவரும் உண்மையாக்கப்பட்டவருமான முஹம்மத் (ஸல்) அவர்களிடமிருந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதுவுமே இது குறித்து இடம்பெறவில்லை. இந்தச் சம்பவத்தைக் குர்ஆன் விரிவாகவோ விவரமாகவோ இல்லாமல் சுருக்கமாகவே குறிப்பிட்டுள்ளது. எனவே, குர்ஆனில் வந்ததை நாம் நம்புவோம். உண்மை அல்லாஹ் வுக்கே தெரியும்.
அடுத்து "அவ்விருவரும் நாங்கள் (இறைவனிடமிருந்து வந்துள்ள) ஒரு சோதனையாக உள்யோம். எனவே, நிராகரிக்க வேண்டாம் என்று கூறாத வரை யாருக்கும் அதைக் கற்றுக் கொடுப்பதில்லை" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இது தொடர்பாக ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஆம்! அவ்விரு வானவர்களும் சூனியத்தைக் கொண்டுவந்தனர். அதன் மூலம் மக்களை இறைவன் சோதிக்க விரும்பியதையே அவர்கள் கற்பித்தார்கள். எனவேதான், அவ்விருவரும் "நாங்கள் (இறைவனிடமிருந்து வந்துள்ள) ஒரு சோதனையாக உள்யோம். எனவே, நிராகரிக்க வேண்டாம்" என்று கூறி, அதை யாருக்கும் கற்றுத் தரக்கூடாது என்று உறுதிமொழி பெற்ற பின்னரே மக்களுக்குச் சூனியத்தைச் சொல்லிக் கொடுத்தார்கள்.
கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: தாங்கள் ஒரு சோதனை என்று கூறிய பின்னரே யாருக்கும் அதைக் கற்றுத்தர வேண்டும் என அவர்களிடம் உறுதிமொழி வாங்கப்பட்டிருந்தது.
இப்னு ஜுரைஜ் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இறைமறுப்பாளனே சூனியம் செய்யத் துணிவான்; மற்றவர்களுக்கு அந்தத் துணிச்சல் வராது.
இந்த வசனத்தில், "சோதனை" என்பதைக் குறிக்க மூலத்தில், "ஃபித்னா" எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்குச் "சோதனை", "பரீட்சை" என்று பொருள். பின்வரும் கவிதையில் இப்பொருளிலேயே இச்சொல் ஆளப்பட்டுள்ளது:
மக்கள், தமது மார்க்க விஷயத்தில்
சோதனைக்கு (ஃபித்னா)
ஆளாக்கப்பட்டனர்.
நெடிய அத்தீங்கிலிருந்து
அஃப்பானின் புதல்வர் (மட்டுமே)
தப்பித்தார்.

அவ்வாறே, "(இறைவா!) இது உன்னுடைய சோதனையே (ஃபித்னா) அன்றி வேறில்லை" (7:155) என்று மூசா (அலை) அவர்கள் கூறியதாக வந்துள்ள இறைவசனமும் இதில் அடங்கும்.

வேண்டாம் சூனியம்!  
-------------------------
இந்த வசனத்தை (102) ஆதாரமாகக் கொண்டு, சூனியம் கற்பது இறைமறுப்பு (குஃப்ர்) ஆகும் என்று சிலர் கூறுகிறார்கள். பின்வரும் ஹதீஸைத் தங்கள் கூற்றுக்குச் சான்றாக இவர்கள் காட்டுகிறார்கள்: ஒருவர் சூனியக்காரனிடம் அல்லது குறி சொல்பவனிடம் சென்று, அவன் கூறுவதை உண்மையென நம்பினால், அவர் முஹம்மத் (ஸல்) அவர்களுக்கு அருளப்பெற்ற (வேதத்)தை மறுத்தவர் ஆவார்.
அடுத்து "ஒரு மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையே பிரிவினை உருவாக்கக்கூடியதையே அவ்விருவரிடமிருந்தும் அவர்கள் கற்றனர்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது மக்கள் அந்தச் சூனியக் கலையில் ஒரு சில இழிவான செயல்முறைகளையே அந்த ஹாரூத் மற்றும் மாரூத்திடமிருந்து கற்றனர். இணக்கமாகவும் இணைந்தும் வாழ்ந்து வருகின்ற கணவன் மனைவிக்கிடையே அந்தச் சூனியத்தைக் கொண்டு பிரிவினையை உண்டாக்கும் வித்தையைக் கற்றார்கள். இது ஷைத்தானின் செயல்களில் ஒன்றாகும்.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: ஷைத்தான் தனது அரியாசனத்தை நீர் மேல் அமைத்துக்கொண்டு, தன்னுடைய பரிவாரங்களை மக்களிடம் அனுப்புகிறான். அ(ந்தப் பரிவாரங்களைச் சேர்ந்த)வர்களில் ஷைத்தானுக்கு மிகவும் நெருக்கமானவன் யாரென்றால், (மக்களைக்) கடுமையாகக் குழப்பத்தில் ஆழ்த்துபவன்தான். அவர்களில் ஒருவன் (ஷைத்தானிடம்) வந்து, "நான் இன்ன ஆளுடனேயே இருந்தேன். அவன் இன்னின்னவாறெல்லாம் சொல்கிற அளவுக்கு அவனை ஆளாக்கிவிட்டேன்" என்று கூறுவான்.
அதற்கு ஷைத்தான், "நீ எதையும் சாதிக்கவில்லை" என்பான். மற்றொருவன் வந்து, "நான் இன்ன மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்கும்வரை அவனை விடவே இல்லை" என்பான். உடனே அவனைத் தன்னருகே அழைத்துக் கட்டித் தழுவி, "நீதான் சரியான ஆள்" என்று கூறுவான்.
சூனியத்தால் தம்பதியரிடையே ஒருவர்மீது ஒருவர் கெட்ட எண்ணம் கொள்ளச்செய்து, அல்லது கெட்ட பார்வை ஏற்படச்செய்து, அல்லது தீய குணம் உருவாகச்செய்து இருவரையும் பிரிப்பதுதான் பிரிவினைக்குக் காரணமாகும்.
அடுத்து "அதன் மூலம் அல்லாஹ் வின் உத்தரவின்றி யாருக்கும் அவர்கள் தீங்கிழைக்க இயலாது" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இதில் "அல்லாஹ் வின் உத்தரவின்றி" என்றால் "அல்லாஹ்  ஏற்படுத்திய விதியின்றி" என்று பொருள் என சுஃப்யான் அஸ்ஸவ்ரீ (ரஹ் ) அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ்  நாடினால் ஒருவன்மீது சூனியக்காரர்களின் ஆளுமையை ஏற்படுத்துவான். அவன் நாடாவிட்டால் அந்த ஆளுமையை ஏற்படுத்தமாட்டான். அல்லாஹ் வின் அனுமதியின்றி யாரையும் அவர்கள் ஒன்றும் செய்துவிட முடியாது.

தீங்குதான் ஏற்படும் 
-----------------------
"அவர்கள் தமக்குத் தீங்களிப்பதையும் பயன் தராததையுமே கற்கின்றனர்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது மார்க்க ரீதியாக அவர்களுக்குத் தீங்களிக்கக்கூடியதையே கற்கின்றனர். அந்தத் தீங்கை ஈடு செய்யும் எந்தவித நன்மையும் அதில் இல்லை.
"இதைக் கொள்முதல் செய்தவனுக்கு மறுமையில் எந்தப் பேறும் கிடையாது என்பதை அவர்கள் உறுதியாகத் தெரிந்தே உள்ளனர்" என்றும் அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களைப் பின்பற்றுவதைக் கைவிட்டுவிட்டு அதற்குப் பதிலாகச் சூனியத்தை விலைக்கு வாங்கிக்கொண்ட அந்த யூதர்கள், தங்களைப் போன்று யார் செய்தாலும் அவருக்கு மறுமையில் எந்தப் பேறும் கிடையாது என்பதைத் தெரிந்தே உள்ளனர்.
இத்தொடரில், "பேறு" என்பதைச் சுட்ட மூலத்தில், "கலாக்" எனும் சொல் ஆளப்பெற்றுள்ளது. இதற்குப் "பங்கு" என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் பொருள் கூறினார்கள்.
"எதற்குப் பதிலாகத் தங்களை அவர்கள் விற்றார்கயோ அது மிகவும் தீயது. (இதை) அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே!" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இறைநம்பிக்கைக்குப் பதிலாகவும் இறைத்தூதரைப் பின்பற்றுவதற்குப் பகரமாகவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட சூனியம் எனும் விலை மிகக் கெட்டதாகும். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுரையைப் புரிந்துகொள்ளும் தன்மை அவர்களுக்கு இருக்க வேண்டுமே! என்பது இதன் கருத்தாகும்.
அடுத்து "அவர்கள் இறைநம்பிக்கை கொண்டு, (இறைவனை) அஞ்சினால், (அவர்களுக்கு) அல்லாஹ் விடமிருந்து (கிடைக்கும்) நற்கூலி சிறந்ததாகும்" என்று ஐந்தாவது வசனத்தில் (103) அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது அல்லாஹ் வையும் அவனுடைய தூதர்களையும் நம்பி, தடை செய்யப்பட்டவற்றை அவர்கள் விலக்கிக்கொண்டால் அதற்காக அல்லாஹ் விடம் அவர்களுக்குக் கிடைக்கும் நற்கூலியானது, அவர்கள் தமக்குத் தாமே தேர்ந்தெடுத்துத் திருப்திபட்டுக்கொண்டதைவிட மிகச் சிறந்ததாகும்.
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறியுள்ளான்: "உங்களுக்குக் கேடுதான். இறைநம்பிக்கை கொண்டு, நல்லறம் புரிந்தவருக்கு அல்லாஹ்  வழங்கும் வெகுமதியே மிகச் சிறந்ததாகும். பொறுமையாளர்கள் தவிர வேறு யாருக்கும் அது வழங்கப்படாது" என்று ஞானம் வழங்கப்பெற்றவர்கள் கூறினார்கள். (28:80)

சூனியக்காரனின் தண்டனை 
---------------------------------
"அவர்கள் இறைநம்பிக்கை கொண்டிருந்தால்" என்று அல்லாஹ்  குறிப்பிட்டிருப்பதிலிருந்து, சூனியம் செய்வது இறைமறுப்பு (குஃப்ர்) ஆகும் என அறிய முடிகிறது என்று சிலர் கூறுகின்றனர். இவர்கள் இவ்வசனத்தை (103) தமது ஆதாரமாகக் காட்டுகின்றனர். இமாம் அஹ் மத் பின் ஹன்பல் (ரஹ் ) அவர்களும் முன்னோர்களில் ஒரு குழுவினரும் இக்கருத்தையே கொண்டிருக்கிறார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஆனால், "சூனியம் செய்வதால் ஒருவன் இறைமறுப்பாளன் ஆகிவிடமாட்டான்; ஆயினும், சூனியக்காரனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும்" என்று வேறுசிலர் கூறியுள்ளனர். இதற்கு இமாம் ஷாஃபிஈ, அஹ் மத் பின் ஹன்பல் (ரஹ் ) ஆகியோர் அம்ர் பின் தீனார் (ரஹ் ) அவர்களிடமிருந்து அறிவித்துள்ள பின்வரும் செய்தி ஆதாரமாகும்.
பஜாலா பின் அபதா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: கலீஃபா உமர் பின் அல்கத்தாப் (ரலி) அவர்கள், "சூனியம் செய்கின்ற ஆண்களையும் பெண்களையும் கொன்றுவிடுங்கள்" என்று கடிதம் எழுதினார்கள். எனவே, நாங்கள் (ஒரே நாளில்) மூன்று சூனியக்காரர்களைக் கொன்றோம்.
இறைநம்பிக்கையாளர்களின் அன்னை ஹஃப்ஸா (ரலி) அவர்களுக்கு அவர்களின் அடிமைப்பெண் ஒருத்தி சூனியம் செய்தாள். அப்போது அந்தப் பெண்ணுக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டது என்ற செய்தியும் ஆதாரபூர்வமாக இடம்பெற்றுள்ளது.
இஃதன்றி, சூனியக்காரனுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்பது குறித்து மூன்று நபித்தோழர்களிடமிருந்து ஆதாரபூர்வமான தகவல் கிடைத்துள்ளது என்று இமாம் அஹ் மத் பின் ஹன்பல் (ரஹ் ) அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: சூனியக்காரனுக்குரிய தண்டனை அவனை வாளால் கொல்வதாகும். ஜுன்துப் அல்அஸ்தீ (ரலி) அவர்கள் அறிவித்துள்ள இந்த ஹதீஸ் திர்மிதீயில் இடம்பெற்றுள்ளது.
மேற்கண்ட உமர் (ரலி) அவர்கள் தொடர்பான சம்பவத்திலும், ஹஃப்ஸா (ரலி) அவர்கள் தொடர்பான சம்பவத்திலும் குறிப்பிடப்பெற்ற அந்தச் சூனியமானது, இணைவைப்புக்கு இட்டுச்செல்லும் சூனியமாகும் என ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள். அல்லாஹ் வே அறிந்தவன்.

சூனியம் என்பது உண்மையா?  
--------------------------------
ராஸீ (ரஹ் ) அவர்கள் தமது விரிவுரையில் கூறியதாவது: "முஅதஸிலா" எனும் பிரிவினர் சூனியம் என்று ஒன்று இருப்பதையே மறுத்தார்கள். சூனியத்தின் இருப்பை யாரேனும் நம்பினால் அவரை "இறைமறுப்பாளர்" என்றுகூட அவர்கள் கூறியதுண்டு.
ஆனால், நபிவழி நடப்போர் (அஹ் லுஸ் ஸுன்னத்), "ஆகாயத்தில் பறப்பதற்கும், மனிதனைக் கழுதையைப் போன்றும், கழுதையை மனிதனைப் போன்றும் மாற்றுவதற்கும் ஒரு சூனியக்காரனுக்கு முடியும் என்கிறார்கள். எனினும், சூனியக்காரன் அந்த மந்திரங்களையும் குறிப்பிட்ட வார்த்தைகளையும் உச்சரிக்கும்போது அல்லாஹ் தான் அவ்வாறு படைக்கிறான்.
அவ்வாறு படைப்பதில் கோள்களையோ, நட்சத்திரங்கயோ எந்தத் தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை என்பது அவர்களின் வாதமாகும். ஆனால், (கிரேக்க) தத்துவவாதிகள், சோதிடர்கள், அக்னி ஆராதனையாளர்கள் ஆகியோர் கோள்களும் நட்சத்திரங்களுமே இந்த மாற்றத்திற்குக் காரணம் என்று கூறுகிறார்கள்.
சூனியம் உண்டு என்பதற்கும், அது அல்லாஹ் வின் படைப்பால்தான் நிகழ்கிறது என்பதற்கும் "அதன் மூலம் அல்லாஹ் வின் உத்தரவின்றி யாருக்கும் அவர்கள் தீங்கிழைக்க இயலாது" என்கிற (102ஆவது) வசனம் ஆதாரமாகக் காட்டப்படுகிறது. அது மட்டுமன்றி, அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுக்குச் சூனியம் செய்யப்பட்டது. அவர்களி(ன் உடலி)ல் அது வேலை செய்தது ஆகிய தகவல்களும் ஆதாரங்களாகக் காட்டப்படுகின்றன.

சூனியத்தின் வகைகள் 
-----------------------------
அபூஅப்தில்லாஹ்  அர்ராஸீ (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்: சூனியம் எட்டு வகைப்படும்:
1. கல்தானியர்களின் சூனியம். பிரபலமான ஏழு கிரகங்களை வழிபட்டு வந்த (பண்டைய காலத்து இராக்கியர்களான) இவர்கள், கிரகங்கள்தான் உலகத்தையே இயக்குகின்றன என்று நம்பினார்கள். நன்மை, தீமை யாவும் அவற்றாலேயே தோன்றுகின்றன என்று நம்பிய இவர்களைச் சீர்திருத்தவே இறைத்தூதர் இப்ராஹீம் (அலை) அவர்கள் அனுப்பப்பெற்றார்கள்.
2. மன அழுத்தத்தை உருவாக்கிச் செய்யப்படும் சூனியம். கற்பனைக்கும் பிரமைக்கும் மனம் கட்டுப்பட்டதாகும். ஒரு மரக்கட்டை தரையில் கிடக்கும் போது பயமின்றி அதன் மேல் நடந்து செல்லும் மனிதன், அதே மரக்கட்டை நிலத்தின் மீதோ நீரின் மீதோ பாலமாக அமைக்கப்பட்டால் அதன் மேல் நடக்க அஞ்சுகிறான். கீழே உள்ள பள்ளத்தைப் பார்க்கும்போது கீழே விழுந்து விடுவோமோ என்ற பீதிதான் இதற்குக் காரணம். கண்ணேறு (கண் திருஷ்டி) இவ்வகையைச் சேர்ந்ததுதான். அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: கண்ணேறு உண்மைதான். விதியை ஒன்று முந்துவதாக இருந்தால் அது கண்ணேறுவாகத்தான் இருக்கும்.
3. ஜின்களின் உதவியால் செய்யப்படும் சூனியம். ஜின்களில் இறைநம்பிக்கையாளர்களும் உள்ளனர்; இறைமறுப்பாளர்களும் உள்ளனர். இறைமறுப்பாளர்களான ஜின்களே ஷைத்தான்கள் ஆவர்.
மனிதர்களுக்கு ஜின்களுடன் நெருக்கமும் இணக்கமும் இருப்பதால் மனிதர்களை வந்தடைவது ஜின்களுக்கு எளிதாகிறது. மந்திரித்தல், புகை போடுதல், தனிமை ஆகிய வழிகளில் ஜின்களுடனான தொடர்பை எளிதாகப் பெற முடியும் என்று இத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் நம்புகிறார்கள். இதற்கு "வசப்படுத்தல்" என்று கூறுவர்.
4. கண்கட்டி வித்தை. கண்பார்வை சில வேளைகளில் தவறிழைப்பதுண்டு. குறிப்பிட்ட ஒரு பொருளை மட்டுமே கூர்ந்து கவனிக்கும்போது மற்ற பொருட்களை அது மறந்துவிடும். அப்படித்தான் கண்கட்டி வித்தைக்காரன், பார்ப்பவர்களின் கவனத்தைத் திசை திருப்பி கண்களைக் கட்டிப் போட்டுவிடுவான். பார்வையாளர்கள் ஒரு வித்தையில் முழுக் கவனம் செலுத்திக்கொண்டிருக்கையில், அந்த இடைவெளியைப் பயன்படுத்தித் துரிதமாக மற்றொரு வித்தையைச் செய்துவிடுவான்.
எதிர்பாராத விதத்தில் மற்றொன்றைப் பார்க்கும் மக்கள் அதைக் கண்டு வியந்துபோவார்கள். கண்கட்டி வித்தைக்காரன் மட்டும் கவனத்தைத் திசை திருப்பாமல் இருந்து, மக்களின் கவனம் வேறு விஷயங்களின்பால் திரும்பினால் வித்தைக்காரனின் வித்தை அம்பலமாகிவிடும்.
ஃபிர்அவ்னுக்கு முன்னிலையில் சூனியக்காரர்கள் செய்து காட்டியது இந்த வகை வித்தைதான் என்று விரிவுரையாளர்கள் சிலர் தெரிவித்துள்ளனர். இதனாலேயே "நீங்களே (கயிறு மற்றும் கைத்தடிகளை முதலில்) போடுங்கள் என்று மூசா கூறினார். அவர்கள் போட்டபோது, மக்களின் கண்களை வயப்படுத்தி, அவர்களுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்தினார்கள். (இதன் மூலம்) அவர்கள் பெரும் சூனியத்தைக் கொண்டுவந்தனர்" என்று அல்லாஹ்  கூறுகின்றான். (7:116)
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: "இல்லை; நீங்களே போடுங்கள்" என மூசா கூறியதும், உடனே அவர்களின் கயிறுகளும் கைத்தடிகளும் அவர்களது சூனியத்தால் (பாம்புகளைப் போன்று) சீறுவதைப் போல் அவருக்குக் காட்டப்பட்டது (20:66). அதாவது உண்மையில் அவை அவ்வாறு சீறவில்லை.
5. நவீன பொறியியல் கருவிகளைப் பயன்படுத்திச் செய்யப்படும் ஆச்சரியமான சில வேலைகள். ஒரு குதிரை பொம்மை. அதன்மீது வீரன் ஒருவன் அமர்ந்துள்ளான். அவனது கையில் ஓர் அழைப்பு மணி. சிறிது நேர இடைவெளிக்குப் பிறகு யாரும் தொடாமலேயே அந்த மணியை அந்த பொம்மை வீரன் அடித்துக்கொண்டே இருக்கிறான். (இன்றைய தானியங்கி மின்னணு பொருட்களைப் போல.)
இந்தியர்களும் ரோமர்களும் செதுக்குகின்ற தத்ரூபமான சிற்பங்களும் இந்த வகையில் அடங்கும். அந்தச் சிற்பங்களைப் பார்ப்பவர் வித்தியாசம் காண முடியாத அளவிற்கு அவை நிஜங்களாகத் தோன்றும். சிரிக்கும் சிலைகள்; அழும் சிலைகள் எனக் கற்பனைத் திறனால் வடிக்கப்படும் இத்தகைய சிலைகள் பார்ப்போரை வியக்கவைக்கும்.
ஃபிர்அவ்னுடைய சூனியக்காரர்கள் செய்து காட்டிய சூனியம் இந்த வகையைச் சேர்ந்ததுதான் என்பது சிலரது கருத்தாகும். ஏனெனில், பிர்அவ்னின் சூனியக்காரர்கள் தங்கள் கரங்களில் இருந்த கயிறுகளிலும் கைத்தடிகளிலும் பாதரசம் என்ற அமிலத்தை நிரப்பினார்கள். பாதரசத்தின் காரணத்தால் அவை நெளிந்தன. அதைப் பார்த்த மக்கள், அவை தாமாகவே நெளிகின்றன என்று எண்ணிவிட்டனர்.
கிறித்தவர்கள் பொதுமக்களுக்கு அற்புத ஒளியைக் காட்டுவதற்காகச் செய்கின்ற தந்திரங்களும் இந்த வகையில் அடங்கும். ஜெரூசலத்திலுள்ள கிறித்தவக் கோயில் ஒன்றில் நடக்கும் "குப்பை விவகாரம்" இதற்குச் சான்று. அதாவது கோயிலில் உள்ள கண்ணாடி விளக்கு எரிபொருளின்றி எரிவதைப் போல காட்டுவார்கள்.
உண்மையில் கோயிலின் குப்பைகளைக் கோயிலுக்குள்ளே வைத்து யாருக்கும் தெரியாமல் தீ வைத்து எரிப்பார்கள். அந்தத் தீச்சுடர் கண்ணாடி விளக்கில் பட்டு, அது எரிவதைப் போன்று காட்சி தரும். இதைக் காணும் சாமானியர், எரிபொருள் இல்லாமலேயே விளக்கு எரிவதாக நம்பிவிடுவார்கள். விவரம் தெரிந்தவர்களிடம் கேட்டால் இதை ஒப்புக்கொள்வார்கள். இருப்பினும், மத நம்பிக்கையில் மக்களை உறுதியாக வைத்திருக்க இத்தகைய தந்திரங்கள் தேவைதான் என்று சமாதானம் கூறுவார்கள்.
6. உணவுப் பொருட்களிலும் எண்ணெய் வகைகளிலும் சில மருந்துகளைக் கலந்து செய்யப்படும் சூனியம்; காந்தம் ஈர்ப்பதைப் போன்று. மருந்துப் பொருட்களுக்குச் சில தனித் தன்மைகள் இருப்பதை மறுப்பதற்கில்லை. தங்களைச் சாதுக்கள் என்று சொல்லிக்கொள்ளும் சிலர், இத்தகைய மருந்துகளைப் பயன்படுத்தியே பாமர மக்களை ஏமாற்றிவருகிறார்கள். தாங்கள் நெருப்போடு கலந்திருப்பதாகவும், பாம்புகளுடன் குடியிருப்பதாகவும் சொல்லி மக்களை நம்பவைப்பார்கள்.
7. மன வசீகரத்தால் செய்யப்படும் சூனியம். உதாரணமாக, சூனியக்காரர் தமக்கு "இஸ்முல் அஃழம்" (இறைவனின் மகத்தான நாமம்) தெரியும் என்றும், ஜின்கள் தமக்குக் கட்டுப்பட்டு நடக்கின்றன என்றும் சொல்வார்.
இதைக் கேட்கும் பலவீனமான மனம் படைத்த மனிதன் உண்மை என்று நம்பிவிட்டால் அவனது மனதை வசீகரம் செய்து, சொல்வதையெல்லாம் நம்புகின்ற நிலைக்குச் சூனியக்காரர் ஆளாக்கிவிடுவார். இனி அந்தப் பாமர மனிதன் சூனியக்காரருக்கு மாற்றம் செய்ய அஞ்சுவான். இந்த அச்சம் ஏற்பட்டவுடன் அவனுடைய உணர்வுகள் நலிந்துவிடும். அதையடுத்து சூனியக்காரன் தான் விரும்பியவாறு அவனை ஆட்டுவிப்பான்.
8. கோள் மூட்டிவிட்டுச் சாமர்த்தியமாகக் காரியம் ஆற்றுதல். இதுவும் ஒரு வகை சூனியம்தான். இது மக்களிடையே பரவலாகக் காணப்படும் ஒரு தீமையாகும். கோள் மூட்டுவதை இரு வகைப்படுத்தலாம்.
1. மக்கள் மத்தியில் பிளவை உண்டாக்கும் வகையில் கோள் மூட்டுதல். இது தடை செய்யப்பட்ட ஒன்றாகும் என்பதில் இரு வேறு கருத்து கிடையாது. 
2. மக்கள் மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில், அல்லது எதிரிகளின் ஒற்றுமையைக் குலைக்கும் வகையில் சொல்லப்படும் கோள். இது குற்றமாகாது. "போர் என்பதே ஒரு சூழ்ச்சி ஆகும்" என்றொரு நபிமொழி உண்டு. அறிவுக் கூர்மை (ராஜதந்திரம்) உள்ளவராலேயே இதைச் செய்ய முடியும்.

"சிஹ் ர்" - சூனியம் 
--------------------------------
விரிவுரையாளர் ராஸீ (ரஹ் ) அவர்கள் குறிப்பிட்டுள்ள இந்தச் சூனிய வகைகளில் பெரும்பாலானவை, அவற்றிலுள்ள நுணுக்கமான பொருளின் காரணத்தால் சொல்லளவில் "சூனியம்" (சிஹ் ர்) என அழைக்கப்படுகின்றன. "சூனியம்" என்பதை அரபியில் "சிஹ் ர்" என்பர். இதற்கு "நுணுக்கமானது", "காரணம் தெரியாதது" என்பதே சொற்பொருளாகும். இந்த வகையில்தான் "பேச்சில் கவர்ச்சி உண்டு" என்ற நபிமொழியில்,  "கவர்ச்சி" என்பதைச் சுட்ட "சிஹ் ர்" எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது.
இவ்வாறே பின்னிரவு நேரத்தில் (சஹர்) உண்ணப்படும் உணவுக்கு "சஹூர்" என்பர். நுரையீரல் உடலுக்குள் மறைந்திருப்பதால் அதற்கும்கூட "சிஹ் ர்" என்பர்.
பத்ருப்போர் நாளன்று உத்பாவைக் குறித்து அபூஜஹ் ல் சொன்னபோது "அச்சத்தால் அவரது நுரையீரல் (சஹ் ர்) உப்பிவிட்டது" என்றான்.
ஆயிஷா (ரலி) அவர்கள், "நபி (ஸல்) அவர்கள் என் நுரையீரலுக்கும் (சஹ் ர்) நெஞ்செலும்புக்கும் இடையே இருந்தபோதுதான், அவர்களது உயிர் பிரிந்தது" என்று குறிப்பிட்டார்கள்.
விரிவுரையாளர் குர்துபீ (ரஹ் ) அவர்கள் கூறியிருப்பதாவது: நம் கொள்கைப்படி சூனியம் என்பது உண்மைதான்; அதற்கு யதார்த்தம் உண்டு. சூனியத்தின்போது தான் நாடுவதை இறைவன் படைக்கின்றான். ஆனால், "முஅதஸிலா" எனும் பிரிவினர், அபூஇஸ்ஹாக் அல்இஸ்ஃபராயீனீ (ரஹ் ) என்ற ஷாஃபிஈ அறிஞர் ஆகியோர், சூனியம் என்பது வெறும் கற்பனைதான்; பிரமைதான் என்று கூறுகின்றனர்.
சூனியத்தில் பல வகை உண்டு. 
1. கையால் செய்யப்படும் தந்திரம். 
2. வாயால் சொல்லப்படும் மந்திரம். 
3. ஷைத்தான்களின் வாக்கு. 
4. மருந்து. 
5. புகை.
நபி (ஸல்) அவர்கள் "பேச்சில் கவர்ச்சி உண்டு" என்று சொன்னபோது "சிஹ் ர்" எனும் சொல்லையே பயன்படுத்தினார்கள். இது சிலர் கூறுவதைப் போன்று, பேச்சுக் கலையைப் பாராட்டுவதாகவும் இருக்கலாம். அல்லது அளவுக்கதிகமான இலக்கியத்தைப் பழிப்பதாகவும் இருக்கலாம். பொய்யையும் உண்மையாகச் சித்தரிக்கின்ற ஆற்றல் பேச்சுக் கலைக்கு இருப்பதால் இரண்டாவது கருத்தே சரியெனப்படுகிறது.
"உங்களில் சிலர் மற்றவரைவிடத் திறமையோடு வாதித்துத் தமது நிலையை வெளிப்படுத்துவதால் அவருக்குச் சாதகமான தீர்ப்பை நான் வழங்கிவிடுவதுண்டு"  என்று நபி (ஸல்) அவர்கள் குறிப்பிட்டது இங்கு கவனிக்கத் தக்கதாகும்.

சூனியம் கற்கலாமா?  
--------------------------
சூனியக் கலையைக் கற்பது. அதைச் செயல்படுத்துவது குறித்து அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. சூனியத்தைக் கற்பதன் மூலமும், அதைச் செயல்படுத்துவதன் மூலமும் ஒருவர் இறைமறுப்பாளர் ஆகிவிடுவார் என இமாம் அபூ ஹனீஃபா, மாலிக் மற்றும் அஹ் மத் (ரஹ் ) ஆகியோர் கூறியுள்ளனர்.
ஒருவர் சூனியத்திலிருந்து பாதுகாப்புப் பெறுவதற்காகவோ, அல்லது அதிலிருந்து தற்காத்துக்கொள்வதற்காகவோ சூனியத்தைக் கற்றால் அவர் இறைமறுப்பாளர் ஆகமாட்டார்.
சூனியம் செய்வது அனுமதிக்கப்பட்டது என்றோ, அல்லது அது தமக்குப் பயன் தரும் என்றோ நம்பி அதை ஒருவர் கற்றால் அவர் இறைமறுப்பாளர் ஆவார். அதைப் போன்றே, ஒருவர், தாம் நாடியதைத் தமக்கு ஷைத்தான்கள் செய்து தரும் என்று நம்பினால் அவரும் இறைமறுப்பாளர் ஆவார். இவ்வாறு அபூஹனீஃபா (ரஹ் ) அவர்களுடைய தோழர்களில் சிலர் கூறுகின்றனர்.
ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஒருவர் சூனியக் கலையைப் பயின்றால், "நீ பயின்ற சூனியம் பற்றி நம்மிடம் சொல்" என்று அவரிடம் விளக்கம் கேட்போம். அவர் பாபிலோனிய மக்கள் நம்பியதைப் போன்று இறைமறுப்புக்கு வழிகோலக்கூடிய வகையில் விளக்கம் கூறினால், அதாவது ஏழு கிரகங்களுடன் தமக்கு நெருக்கம் இருப்பதாகவும், அவற்றிடம் தாம் எதைக் கோரினாலும் அவை நிறைவேற்றித் தரும் என்றும் விளக்கம் கூறினால் அவர் இறைமறுப்பாளர் ஆவார். இறைமறுப்புக்கு இட்டுச்செல்லாதவாறு அவர் விளக்கம் கூறினாலும், அந்தச் சூனியம் அனுமதிக்கப்பட்டது என்று நம்பினால் அப்போதும் அவர் இறைமறுப்பாளர் ஆவார்.
ஒருவர் சூனியத்தால் ஒருவரைக் கொன்றுவிட்டால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். இது மாலிக், ஷாஃபிஈ மற்றும் அஹ் மத் (ரஹ் ) ஆகியோரின் கருத்தாகும். அபூஹனீஃபா (ரஹ் ) அவர்கள், "ஒருவன் பல முறைகள் அவ்வாறு கொலை செய்திருந்தால்தான், அல்லது குறிப்பிட்ட ஒருவரின் கொலை தொடர்பாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தால்தான் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும்" என்று கூறியுள்ளார்கள்.
சூனியக்காரன் ஒருவரைக் கொலை செய்தால், அவன் கொல்லப்படுவான். இது (அவன் செய்த கொலைக்கான) தண்டனை (ஹத்) ஆகும் என்று ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்களைத் தவிர மற்ற அனைவரும் கூறியுள்ளனர். ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்கயோ, அது பழிக்குப் பழியாகும் (கிஸாஸ்) என்று கூறுகிறார்கள்.
ஒரு சூனியக்காரன் பாவமன்னிப்புக் கோரினால் அது ஏற்கப்படுமா? மாலிக், அபூஹனீஃபா மற்றும் அஹ் மத் (ரஹ் ) ஆகியோரின் பிரபலமான கருத்துப்படி, அவனது பாவமன்னிப்புக் கோரிக்கை ஏற்கப்படாது. ஆனால், ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்கள், ஏற்கப்படும் என்று கூறியுள்ளார்கள். அஹ் மத் (ரஹ் ) அவர்களும் மற்றோர் அறிவிப்பில் இவ்வாறே கூறியுள்ளார்கள்.
சூனியக்காரன் வேதக்காரனாக இருந்தால், முஸ்லிம் சூனியக்காரனைப் போன்றே அவனுக்கும் மரண தண்டனை விதிக்கப்படும். இது அபூ ஹனீஃபா (ரஹ் ) அவர்களின் கருத்தாகும். ஆனால், மாலிக், ஷாஃபிஈ மற்றும் அஹ் மத் (ரஹ் ) ஆகியோர், அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படாது என்கின்றனர். இதற்குச் சான்றாக, (நபி (ஸல்) அவர்களுக்குச் சூனியம் செய்த) லபீத் பின் அல்அஃஸம் (என்ற யூதனின்) நிகழ்ச்சியைக் கூறுகின்றனர்.
சூனியம் செய்யக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண் தொடர்பாகவும் அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளனர். அபூஹனீஃபா (ரஹ் ) அவர்கள், அவளுக்கு மரண தண்டனை தரக்கூடாது. மாறாக, சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். மற்ற மூவரும், "அவளுக்கு ஆணின் சட்டமே பொருந்தும்" என்று கூறியுள்ளனர். அல்லாஹ் வே மிக அறிந்தவன்.

சட்ட விளக்கம் 
------------------
ஒருவன் செய்த சூனியத்தை அவனிடமே எடுக்கக் கோரலாமா? சயீத் பின் அல்முசய்யப் (ரஹ் ) அவர்கள், "இதற்கு அனுமதி உண்டு" என்று கூறியுள்ளார்கள். இதை இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்கள் எழுதியுள்ளார்கள்.
சூனியம் செய்து வைக்கப்பட்ட பொட்டலத்தைப் பிரித்துப் பார்ப்பதில் தவறேதும் இல்லை என ஷஅபீ (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள். ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள், இது வெறுக்கத் தக்கது என்று குறிப்பிட்டார்கள். இதற்குப் பின்வரும் ஹதீஸ் சான்றாக அமைந்துள்ளது:
நபி (ஸல்) அவர்களின் துணைவியார் ஆயிஷா (ரலி) அவர்கள் (நபி (ஸல்) அவர்களிடம்), "அல்லாஹ் வின் தூதரே! தாங்கள் அதைப் பிரித்துப் பார்க்கலாம் அல்லவா?" என்று கேட்டார்கள். அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "அல்லாஹ்  எனக்குக் குணமளித்துவிட்டான். எனவே, (அதைப் பிரித்துக் காட்டுவதன் மூலம்) மக்களிடம் வன்மத்தைத் தூண்டிவிடுவேனோ என்று அஞ்சுகிறேன்" என்றார்கள்.
வஹ் ப் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஏழு இலந்தை இலைகளை எடுத்து அவற்றை நன்கு அரைத்துத் தண்ணீரில் கலந்துகொள்ள வேண்டும். பின்பு அந்தத் தண்ணீரில் "ஆயத்துல் குர்சீ" (எனும் 2:255ஆவது) வசனத்தை ஓத வேண்டும். சூனியம் வைக்கப்பட்டவர் மூன்று மிடறுகள் அந்தத் தண்ணீரை அருந்தி, எஞ்சிய தண்ணீரில் குளித்தால் அவருக்கு வைக்கப்பட்ட சூனியம் அகலும். தம்முடைய மனைவியிடமிருந்து பிரி(வதற்காகச் சூனியம் வை)க்கப்பட்ட ஒருவருக்கு இது மிகச் சிறந்த சிகிச்சை முறையாகும். (குர்துபீ)
சூனியத்தை நீக்குவதற்காகச் செய்யப்படும் செய்முறைகளில் மிகச் சிறந்தது, அல்லாஹ்  தன்னுடைய தூதருக்கு அதை நீக்குவதற்காக (குர்ஆனில்) எதை அருளினானோ அதை ஓதுவதாகும். அவை, ("குல் அஊது பிரப்பில் ஃபலக்" மற்றும் "குல் அஊது பி ரப்பின்னாஸ்" ஆகிய) பாதுகாப்பு கோரக்கூடிய இரு (113,114) அத்தியாயங்களாகும்.
ஒரு ஹதீஸில் இடம்பெற்றிருப்பதாவது: (சூனியத்திலிருந்து) பாதுகாப்புக் கோரும் ஒருவர் இந்த இரு அத்தியாயங்களைப் போன்று வேறு எதைக் கொண்டும் பாதுகாப்புக் கோரமாட்டார். அவ்வாறே, "ஆயத்துல் குர்சீ"யை (2:255ஆவது வசனத்தை) ஓதுவதும் ஷைத்தானை விரட்டும்.
